GOVERNMENT OF TAMIL NADU 

2011 


[ Regd . No . TNICCN/ 467 / 2009 - 11 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[ Price : Re. 0 .80 Paise . 


பாடு 


Al - 


A 


கபட் 


LE 
கா 


தமிழ்நாடு அரசிதழ் 
சிறப்பு வெளியீடு ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


-- - 


மையே வெ 


வல்லும் 


No. 42 - A ] 


சென்னை , திங்கட்கிழமை , பிப்ரவரி 7 , 2011 
தை 24 , திருவள்ளுவர் ஆண்டு - 2042 


பகுதி IV - பிரிவு 1 


தமிழ்நாடு சட்டமுன்வடிவுகள் 


2011 - ஆம் ஆண்டு பிப்ரவரி திங்கள் 7 - ஆம் நாளன்று தமிழ்நாடு 
சட்டப்பேரவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்வரும் சட்டமுன்வடிவு , நோக்க 
காரண விளக்கவுரையுடன் சேர்த்து , தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவை விதிகளின் 
130 - ஆம் விதியின்கீழ் பொதுத் தகவலுக்காக வெளியிடப்படுகின்றது . 

சட்டப் பேரவை சட்டமுன்வடிவு எண் 4/2011 . 
1939 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கேளிக்கைகள் வரிச் சட்டத்தை 

மேலும் திருத்துவதற்கானதொரு சட்ட முன்வடிவு . 


வ 


இந்தியக் குடியரசின் அறுபத்து இரண்டாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டமன்றப் 
பேரவையால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 


1 . (1) இந்தச் சட்டம் 2011- ஆம் ஆண்டு தமிழ்நாடு கேளிக்கைகள் வரி (திருத்தச் ) குறுந்தலைப்பும் 
சட்டம் என வழங்கப்பெறும் . 

தொடக்கமும் . 


தமிழ்நாடு சட்டம் 

X /1939 


(2 ) இது உடனடியாக நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 
2 . 1939 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கேளிக்கைகள் வரிச் சட்டத்தின் 14 - ஆம் பிரிவில் 14- ஆம் 
( 1 - B ) எனும் உட்பிரிவில் " துணை வணிக வரி அலுவலர் என்னும் சொற்றொ 

பிரிவிற்கான 
பதிலாக , “ வணிக வரி அலுவலர் ” என்னும் சொற்றொடரானது அமைக்கப்படுதல் வேண்டும் . திருத்தம் . 


T 


IV - 1 Ex . (42- A ) 


[ 1 ] 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


நோக்க - காரண விளக்கவுரை 


வணிக வரி மற்றும் பதிவுத் துறையின் 30 - 7 - 2008 எனும் தேதியிட்ட அரசாணை 
நிலை எண் 71 - இல் வணிக வரித் துறையிலுள்ள பிற பதவிகளுக்கிடையே 
துணை வணிக வரி அலுவலர் " என்னும் பதவிப் பெயரை "வணிக வரி அலுவலர் ” என்னும் 
பதவிப் பெயராக மாற்றியமைத்து ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன . இதனால் 
1939 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கேளிக்கைகள் வரிச் சட்டத்தின் (தமிழ்நாடு சட்டம் X / 1939) 
14 - ஆம் பிரிவில் வருகின்ற " துணை வணிக வரி அலுவலர் என்னும் பதவிப் பெயரை 
மாற்றியமைப்பது தேவையானதாகிறது . எனவே , அரசானது அந்நோக்கத்திற்காக 
மேற்சொன்ன சட்டத்தைத் தக்கவாறு திருத்துவதென முடிவு செய்துள்ளது . 


2 . இச் சட்டமுன்வடிவு மேற்சொன்ன நோக்கத்தை எய்த விழைகிறது . 


சி . நா . மீ . உபயதுல்லா , 
வணிகவரித் துறை அமைச்சர் . 


மா . செல்வராஜ் , 

செயலாளர் . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


